Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


பது அனைவரையும்‌ மகீழ்வீக்கும்‌ 
தீபாவளிப்‌ பரீசு 


| தீபலக்ஷ்மீ 


(தீபாவளி மலர்‌) 


1969. 


-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collect 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


வெளியிடுவோர்‌: 
தெய்விக வாழ்க்கைச்‌ சங்கம்‌, 
' , காஞ்புரம்‌-2. - '' ந 


avad Ramanuja National Research Institute, Melukote Collect 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


தீபாவளி 


[ஸ்ரீ காஞ்சி பெரியவாள்‌ ] 


௨0010௮. 


தீபாவளியைப்‌ பகவத்‌ கதைக்குத்‌ 
தம்பி என்று சோல்லலாம்‌. ஞான நூல்‌ 
களில்‌ எப்படிப்‌ பகலத்க்தை எல்லாவற்றை 
யும்விடத்‌ தனிச்சிறப்பு அடைந்திருக்‌ 
கிறதோ, அப்படியே பண்டிகைகளில்‌ 
தீபாவளி, இறந்தது. இந்த ஒரு பண்டி கை 
மட்டுந்தான்‌ நம்‌ தேசம்‌ முழுவதும்‌ எல்லா 
ஜாதியார்களாலும்‌ எல்லா மதத்தினராலும்‌ 
கொண்டாடப்படுகறது, பிற தேசத்தி 
லிருந்து எந்த மக்களைத்‌ தவிர, ௩ம்‌ தேசத்தி 
லேயே பிறந்த புத்த ஜைன மதஸ்தர்கள்‌ 
கூட இராமேசுவரம்‌ முதல்‌ இமாசலம்‌ 

| வரையில்‌ கொண்டாடுகறார்கள்‌,. 5. 

- 26 


ஒவ்வொரு மாதத்துக்கும்‌ ஒரு புராணம்‌ 
இருக்கிறது. ஐப்பசி மாதத்தக்குத்‌ துலா ன 


0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collec 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
மாச மாஹாத்மியம்‌ என்னும்‌ ட்‌ 
அத்தியாயங்களைக்கொண்ட ஒரு புராணம்‌ 
இருக்கறது. அதில்‌ கீபாவளியைப்பற்றிச்‌ 
சொல்லும்‌ அத்தியாயத்தில்‌ “தைலே லக்ஷ்மி; 
ஜலே கங்கா” என்று வருகிறது. கங்கை 
இல்லாத ஊர்களில்‌ எந்த இடத்தில்‌ 
அன்றைக்கு எண்ணெய்‌ தேய்த்துக்‌ 
கொண்டு வெந்நீரில்‌ ஸ்நானம்‌ செய்தாலும்‌, 
கங்கா ஸ்நானம்‌ செய்த புண்ணியம்‌ 
இடைக்கறது என்று புராணம்‌ சொல்லு 
இறது, எல்லா ஆரமக்காரர்களும்‌, 
வைராக்கிய 8லர்களுங்கூட, தீபாவளியன்று 
ஸ்நானம்‌ செய்ய வேண்டுமென்று அதல்‌ 
சொல்லப்பட்டுள்ள து. 


, அப்பியங்கனம்‌ (எண்ணெய்‌ தேய்த்‌ 
துக்கொள்ளுதல்‌) வபனம்‌ (க்ஷவரம்‌ செய்து 
கொள்ளுதல்‌) எல்லாம்‌ இன்னின்ன காலங்‌ 
களிலேதான்‌ செய்துகொள்ளலாம்‌ என்று 
சாஸ்திரம்‌ இருக்கறது. அப்பியங்கனம்‌ ட்‌ 
உதயகாலத்தில்‌ (சூரிய உதயத்திலிருந்து 

| 8-24 வரையில்‌) பண்ணிக்கொள்ளக்‌ 


2 


7-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collectic 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


கூடாது, உஷக்‌ காலக்தில்‌ (சூரியோதயத்‌ 
துக்கு முன்‌ 2 மணி 24 நிமிஷம்‌ வரையில்‌) 
எண்ணெய்‌ தேய்த்துக்கொண்டால்‌, மது 
உண்ட பாவம்‌ என்று தோஷம்‌ சொல்லி 
யிருக்கிறது. ஆனால்‌, இதற்கு நேர்‌ வீபரீத 
மாகத்‌ தீபாவளி அன்றைக்கு உஷக்‌ காலத்தி 
லேயே எண்ணெய்‌ தேய்த்‌ தக்கொண்டுவிட 
வேண்டும்‌. யாராய்‌ இருந்தாலும்‌ தேய்த்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்று சொல்லியிருக்‌ 
றது. 
இப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்று 
நரகாசுரனின்‌ தாய்‌ பிரார்த்தித்‌தக்கொண் 
டாள்‌. இதைவிட உயர்ந்த மனப்பான்மை 
இருக்க முடியுமா? யாராவது இறந்தால்‌ 
எண்ணெய்‌ தேய்த்துக்கொள்வோமா?. புது 
ஆடைகளை உடுத்துக்கொள்வோமா? 
விருந்து சாப்பாடு சாப்பிட மனம்‌ வருமா? 
பிள்ளையைப்‌ பறி கொடுத்துவிட்டு, 
| “பகவானே எனக்கு இருக்கிற துக்கம்‌ 
இருக்கட்டும்‌. லோகம்‌ துக்கப்படக்‌ 
கூடாது' என்று இவ்வாறு அவள்‌ பிரார்த்‌ 
இத்துக்கொண்டாள்‌. 
8 


0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collec 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


2 இரணக்கள்த்தில்‌- பகவான்‌ ஒதை உப 
தேசம்‌ பண்ணினாற்போல, பிள்ளையைப்‌ 
பறிகொடுத்துவிட்டுப்‌ புத்திர சோகத்தினால்‌ 
அழும்போது அவள்‌ லோக க்ஷேமத்தை ந 
வேண்டி க்கொள்ளு8றாள்‌. இது நரகா | 
சுரன்‌ தாயின்‌ உயர்ந்த மனோபாவத்தைக்‌ 
காட்டுகிறது. அதனாலேதான்‌ தீபாவளியைக்‌ 
கொண்டாடுகிறோம்‌. மற்றப்‌ பண்டிகை 
களைவிட இதற்குக்‌ யாதி அதிகம்‌. 


ஏதோ புராணக்‌ கதை இது என்று 
தள்ளிவிடாமல்‌ தலைமுறை தலைமுறையாக 
இதை ரக்ஷித்துக்கொண்டு இந்தப்‌ பண்டி 
கையையும்‌ நாம்‌ கொண்டாடி வருகிறோம்‌. 
இதனால்‌ நமக்குக்‌ கடைக்கும்‌ ஆன்ம 
லாபம்‌ என்ன? ்‌ 


மனிதர்களாகப்‌- பிறந்துவிட்டதனா 
லேயே பல துன்பங்கள்‌ நமக்கு ஏற்படத்‌ 
'தான்‌ செய்யும்‌. நாம்‌ துன்பப்படுகிறோம்‌ | 
என்பதற்காக மற்றவர்களும்‌ துன்பப்‌ 
படட்டும்‌, லோகமும்‌ துன்பப்படட்டும்‌ 
என்ற நினைவு நமக்கு வரக்கூடாது. நாம்‌ 
4 


-0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collect 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotr. 


துன்பப்பட்டாலும்‌ லோகம்‌ க்ஷேமாக 
இருக்கவேண்டும்‌ என்‌ ற மனப்பான்மையை 
வளர்த்துக்கொள்வதுதான்‌ நாம்‌ இந்தத்‌ 
தீபாவளிப்‌ பண்டிகையைக்‌ கொண்டாடு 
வதன்‌ பயன்‌; நாம்‌ இதிலிருந்து தெரிந்து 
கொள்ள வேண்டிய நீதி, இவ்வளவு 
காலமாக இது சம்பந்தப்பட்ட புராணக்‌ 
கதையையும்‌ இந்தப்‌ பண்டிகையையும்‌ 
காப்பாற்றி வருவதற்குக்‌ காரணம்‌ இது 
தான்‌, “௩ாம்‌ கஷ்டப்பட்டாலும்‌ லோகம்‌ 
க்ஷேமோக இருக்க ஈ௩ம்மால்‌ ஏதாவது 
செய்ய முடியுமென்றால்‌, அதை உடனே 
செய்ய வேண்டும்‌ ௩ம்‌ க்ஷேமத்தைக்‌ 
காட்டிலும்‌ லோக க்ஷேமந்தான்‌ பெரியது 
என்ற ஞானம்‌ இன்றைக்கு நமக்கு 
உண்டாகட்டும்‌. 


காஞ்சியில்‌ 76 (அருள்‌ வாக்கு 54) 


0-100 


5 


0. Bhagavad Ramanuyja National Research Institute, Melukote Collec 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


உட 
ஸ்ரீ: 
தீபாவ 
ட | 

பாமாத்‌ தாயின்‌ கையாலே 
மரணம்‌ அடைந்தாய்‌ இந்நாளே! 
கண்ணன்‌ வண்ணன்‌ அருளாலே 
அடைந்தாய்‌.பதவி இத்திருநாளே! 1 


நரகன்‌ என்று பெருமையுடன்‌ 
சொல்வார்‌ தூய்மை பெறுவாரே 
காலை ஸ்நானம்‌ செய்வோரும்‌ 

கங்கா பலனை அடைவாரே! a 


சிறியோர்‌ முதியோர்‌ ரசிப்பாரே 

வாழ்க்கை இனிப்பை நுகர்வாரே 

பட்டு ஆடை அணிவாரே 

பட்டாஸ்‌ பலவிதம்‌ சுடுவாரே! 8 ்‌ 
லட்டு, பஜ்ஜி, பணியாரம்‌ | 
தட்டுத்‌ தட்டாய்க்‌ கண்முன்னே 

மிட்டாய்‌ தெவீட்டா இனிப்புடனே 

நாவிற்‌ கஞ்சலி செய்திடுமே! 4 


6 


-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collect 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
வாணம்‌ வர்ணம்‌ விதளிதமாய்க்‌ 
கலசம்‌ கணக்கில்‌ அடங்காமல்‌ 
பாலர்‌ மனத்தை அப்படியே 
வானம்‌ கொண்டு சென்றிடுமே! ட 


இபா வளியெனும்‌ பண்டி கையும்‌ 
வருடந்‌ தோறும்‌ வந்தடி னும்‌ 

புத்தம்‌ புதுஓர்‌ பொல்வுடனே 

இந்த ஆண்டு சொலிக்கிறதே! 6 
இருளே எனினும்‌ பயமில்லை 
இறைவன்‌ ஒளியும்‌ உண்டானால்‌ 
இமை யாவும்‌ ஒருநாளில்‌ 

எரிந்து வெடித்துப்‌ போய்விடுமே! 7 


“கடல்‌ துமி' (ஆசிரியர்‌) 
பி. எஸ்‌. இருஷ்ணசாமி 


எலியட்ஸ்‌ ரோட்‌, 


9-௩. எட்வர்ட்‌ 
சென்னை-4, 


“கடல்‌ துமி” -- தமிழிலும்‌, . “56 19£00% 
ஆங்ஜலத்திலும்‌ படித்து இன்புறுங்கள்‌. (விலை 

| ரூ. 8-25 ஒவ்வொன்றும்‌) விற்பனைக்கேந்திரம்‌ 
ஹிக்ன்‌ பாதம்ஸ்‌ (பி) லிமிட்டெட்‌, சென்னை-8. 


RE 


7 


0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collec 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
உட 


ஸ்ரீ? 
தபலக்ஷ்மீ ஸ்தோத்ரம்‌ 


1. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ தயலஷ்ஷமீ 
ஸ்ரீபாதுகாம்‌ பூஜயாமி நம: 
2. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ மஹாலெக்ஷ்மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
8. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஆதிலக்ஷமீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
4, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ சுவர்ணலக்ஷமீ 
்‌ ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
த, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸ்வர்க்கலக்ஷ்மீ 
- ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
6. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ தனலக்ஷமீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: i 
7. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ தான்யலக்ஷமீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி கம: 


8 


-0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collect 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


8. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ீஜயலகு மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம; 
9. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ விஐயலக்ஷ்மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம; 
10. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ வித்யாலக்மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி ஈம: 
11, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ வரலக்மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
12, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ கஜலக்மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
18, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ சுபலக்ஷமீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி ஈம: 
14, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ரீ ராஜலனுமீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி ஈம: 
- 15. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸாம்ராஜ்யலஷ்மீ 
| ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம; 
16, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ கருகலக்மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 


9 


0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collec 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


17. 


18, 
19, 
௨0. 
21. 


86, 


28. 


64, 


20. 


ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ வீரலக்ஷமீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸித்தலக்ஷ்மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: | 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ மோக்ஷலஷ்மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ திரிபுரலக்ஷ்மீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வசித்திபிரதாதேவி பூ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வசம்பத்‌ பிர தாயினி 
தேவி 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வபிரியங்கரி தேவீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம; 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வமங்கள காரணி 
தேவீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வகாமப்ரதா தேவீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 


10 


-0. Bhagavad Ramanyja National Research Institute, Melukote Collect 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 
20. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வ துக்கவிமோசனி 
தேவீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
27. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வமிருத்யுப்‌ 
ரசமனிதேவி 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
88. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வவிக்கநிவாரணி 
தேவீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
89, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வாங்கசுந்தரிதேவீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம; 
80. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வஸெளபாக்ய 
தாயினி தேவீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
81. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வஞ்ஞசக்தீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜபாமி நம: 
88. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வசக்தீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
98. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வ ஐஸ்வர்ய பலப்‌ 
| பிரதாசக்க 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி ஈம: 


11 


0. Bhagavad Ramanuyja National Research Institute, Melukote Sali, 


11 ஓ வம்‌ 11202 Foundation,Kolkata. Di சன்‌ n: eGangotri. 
யும்‌ ஸ்ரீ ஸாவஞானமயச 


ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
85. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வவியாதிரிவாரணி 
சக்த - 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: £ 
86. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸர்வாதாரஸ்வரூபிணி 
சக்த 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம; 
87. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வபாபஹரசக்தீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
88, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வானந்தமயிீசக்தீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
89. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸர்வரக்ஷாகாரணீசக்தீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
40. ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ ஸர்வ ஈப்ஸிதபல 
ப்ரதாசக்தீ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: ்‌ 
41, ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ இரிபுராபகவத அம்பா ந 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 


12 


-0. Bhagavad Ramanuyja National Research Institute, Melukote Collect 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


48. 
49, 
44, 
45, 


40, 


47, 


48, 


49. 


ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ இரிபுரேசுவரி அம்பா 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ திரிபுரசுந்தரி அம்பா 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம; 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ இரிபுரவாஸூ அம்பா 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ தரிபுராறீ அம்பா 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ இரிபுராஸித்தேஸ்வரீ 
அம்பா 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ மஹாதிரிபுராம்பா 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி ஈம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ மஹாதரிபுரசுந்தரீ 
அம்பா 
பாதுகாம்‌ பூஜயாமி ஈம: 
ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ மஹாதிரிபுரமாலினீ 
அம்பா ்‌ 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 


18 


0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Colle 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


51. 


ஓம்‌ ஸ்ரீயும்‌ ஸ்ரீ சக்ரேசுவரீ அம்பா 
ஸ்ரீ பாதுகாம்‌ பூஜயாமி நம: 
ஓம்‌ .ீயும்‌ நீஸர்வாசாபரிபூரணி 


ஸர்வதனு கர்ஷ்ணீ 


ஸ்ரீ தபலக்ஷ்மீ ஸ்ரீ பாதுகாம்‌ 
பூஜயாமி நம: 


ஓம்‌ ஸ்ரீயும்‌ பரக ளங்கருபிணி 
ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ தபலக்ஷ்மீ 
ஸ்ரீ பா துகாம்‌ பூஜயாமி நம: 
NT எ. 
ஸர்வ மங்கள மாங்கல்யே 
தவே ஸர்வார்த்த ஸாதகே | 
சரண்யே க்ரியம்பகே தேவீ 
நாராயணி நமோஸ்துதே || 
—0:0tOo— 
இல்லக விளக்கது இருள்கெ டுப்பது 
சொல்லக விளக்கது சோத யுள்ள து 
பல்லக வீளக்கது பலரும்‌ காண்பது 
நல்லக விளக்கது நமச்சி வாயவே, 
DEES 


14 


-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collect 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri. 


௨ 
இருச்சிற்றம்‌ பலம்‌ 


சோதியே சுடரே சூழொளி விளக்கே 
சுரிகுழற்‌ டணையு லை மடந்தை 
பாதியே பரனே பால்கோள் வெண்‌ ணீர்றாய்‌ 
பங்கயத்‌ தயனுமா லறியா 
நீதியே செல்லத்‌ இருப்டெருந்‌ துறையீல்‌ 
நிறைமலர்க்‌ குருந்தமே வியர்‌ 
ஆதியே அடியேன்‌ ஆதரித்‌ தழைத்தால்‌ 
அதெதந்துவே என்றரு ளாயே. 
- தீருவாசகம்‌ 


ஒளிவளர்‌ விளக்கே உலப்பீலா ஒன்றே 
உணர்வுசூழ்‌ கலந்ததோர்‌ உணர்வே 

தெளிவளர்‌ பளிங்கின்‌ தரள்பணிக்‌ குன்றே 
சித்தத்தள்‌ தித்திக்கும்‌ தேனே 

அளிவளர்‌ உள்ளத்து ஆனந்தக்‌ கனியே 
அம்பலம்‌ ஆடரங்‌ காக 

வெளிவளர்‌ தெய்வக்‌ கூ த்துகந்‌ தாயைத்‌ 
தொண்டனேன்‌ வீளம்புமா வீளம்பே. 

திருவிசைப்பா 


15 


0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Colle 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangotri 


உதிக்கின்ற செங்கதி ருச்சித்‌ 
[லக முணர்வுடையோர்‌ 
மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்‌ 
[போது மலர்க்கமலை 
துதிக்கின்ற மின்கொடி மென்கடிக்‌ 
[குங்கும தோயமென்ன , 
விஇக்இன்‌ ற மேனி யபிராமி i 
[யென்றன்‌ விழுத்துணையே. 
_—அபிராமியந்தாதி 


16 


-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collect 
| 


Funding: Tattva Heritage Foundation,Kolkata. Digitization: eGangot 
அன்பளிப்பு 
த்‌ 


. இருமதி, . 5. ரங்கநாயகி அம்மாள்‌, 
இ, நகர்‌, சென்னை. 


சிவகாம்‌ அம்மாள்‌, 


22 
திருவாளர்‌. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்‌, 


Mé). பார்த்தீபன்‌ அவர்கள்‌, 


22 


V. 1. ஜனரத்னம்‌ அவர்கள்‌, 
சங்கராபுரம்‌. (N.A.Dt.) 


LL} 


7. சிவப்பிரகாசமுதலியார்‌ அவர்கள்‌, 
அணைக்கட்டு. (N.A.Dt.) 


92. 


5. நடராஜ முதலியார்‌ அவர்கள்‌, 
கடம்பத்தூர்‌. 


வெலிய 


93 


0. Bhagavad Ramanuyja National Research Institute, Melukote colle 


ர்‌ ம்‌ 
Funding: Tattva Heritage ஆர்வ TTY eGangotri. 
1 ்‌ 
| 


சங்க வெளியீடு: 67 இ படு அபத 


பார்வையிட்டவர்‌ : | 
செந்தமிழ்க்களஞ்சியம்‌, 1 
சந்தாமணிப்‌ புலவர்‌--மகாவித்துவான்‌, ்‌ 


மே. வீ. வேனுகோபாலப்பீள்ளை அவர்கள்‌ 


ப 

வேண்டுவோர்‌ பெறுமிடம்‌ : 
ப. கோ. நாதமுனி, 
(தொகுத்தவர்‌) ந 


்‌ 28, வைகுண்டப்பெருமாள்‌ மாட வீத, 
] காஞ்ச8புரம்‌-2. 


cc 
பழனியப்ட்‌: பிரிண்டர்ஸ்‌, காஞ்‌£புரம்‌-2. 
-0. Bhagavad Ramanuja National Research Institute, Melukote Collect! 


